1. இரட்சிப்புக்கான மனந்திரும்புதல்‌ 


1. மனந்திரும்புதல்‌ எண்பது சீர்திருத்தலல்ல 


மெய்யான மனந்திரும்புதல்‌ என்பது ஒரு முழுமையான மனதின்‌ செயல்பாடாகும்‌. அநேகர்‌ 
இதை தங்கள்‌ பாவங்களில்‌ இருந்து விலகுவது என்று எண்ணுகிறார்கள்‌, ஆனால்‌ இது 
ஒருமாறுதல்‌ மட்டுமே. மனந்திரும்புதல்‌ என்பது ஏதோ ஒன்றை செய்வதல்ல. ஒருமனிதன்‌ 
பாவங்களைவிட்டூ விலகியும்‌ கிறிஸ்தவனாக இல்லாமலிருக்க முடியும்‌. 


2. மனந்திரும்புதல்‌ என்பது ஒரு சுய ஆக்கித்‌ தீர்ப்பல்ல 


சுய ஆக்கினைத்‌ தீர்ப்பு என்பது பாவத்திற்காக வருத்தப்பட்டுக்‌ கொண்டு இருப்பது. ஒவ்வொரு 
மதத்தினரும்‌ ஒவ்வொரு விதமாக பாவத்திற்காக சுய ஆக்கினையை கொடுத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. பல தியாக பலிகளைச்‌ செலுத்துகிறார்கள்‌, தங்களைத்‌ தாங்களே 
வாதிக்கிறார்கள்‌, மதத்தலைவர்களிடம்‌ பணத்தினைக்‌ கொடுத்து தங்களுக்காக வேண்டுதல்‌ 
செய்யும்படி கேட்டுக்கொள்கிறார்கள்‌, தனிப்பட்டரீதியில்‌ அதிகமான நேரம்‌ ஜெபிக்கிறார்கள்‌, 
திரும்பத்‌ திரும்ப அதே ஜெபங்களை ஏறெடுக்கிறார்கள்‌, தங்கள்‌ பாவங்களை மதத்‌ 
தலைவர்களிடம்‌ மதக்‌ கோட்பாடுகளின்படி அறிக்கை செய்கிறார்கள்‌, இவைகளை செய்வதால்‌ 
தங்கள்‌ பாவங்கள்‌ அகலும்‌ என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


3. மனந்திரும்புதல்‌ எண்பது துக்கப்ப௫தல்‌ மட்டுமல்ல. 


மனந்திரும்புதல்‌ என்பது நம்முடைய பாவங்களுக்காய்‌ உணர்வடைந்து வருத்தப்பட்டு 
பாவமன்னிப்பைப்‌ பெற்றுக்‌ கொள்வதென்பதல்ல இதன்‌ பொருள்‌. சிறைச்சாலையில்‌ இருக்கிற 
அநேகர்‌ தாங்கள்‌ செய்த குற்றங்களுக்காய்‌ வருந்துகிறார்கள்‌, ஆனால்‌ இவைகள்‌ அவர்கள்‌ 
குற்றங்களை அகற்றி விடுவதில்லை. உண்மையான மனந்திரும்புதல்‌ பாவங்களுக்காய்‌ 
வருந்தக்‌ கூடியதாயும்‌ இருக்கிறது, ஆனால்‌ ஏதோ கொஞ்சம்‌ வருத்தப்படுவது 
மனந்திரும்புதலல்ல; ஆனால்‌ இது மனந்திரும்புதலுக்கு நேராய்‌ நடத்துகிறது. 

2 கொரி 7:10. தேவனுக்கேற்ற துக்கம்‌ பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல்‌ 
இரட்சிப்புக்ேகேதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது; லெளகிக துக்கமோ மரணத்தை 
உண்டாக்குகிறது. 


4. மனந்திரும்புதல்‌ என்பது இது மனதில்‌ ௨ எர்டாகும்‌ மாற்றம்‌, (கருத்தில்‌) அபிப்பிராயத்தில்‌ ௨ எர்டாகும்‌ மாற்றமல்ல. 


உண்மையான மனந்திரும்புதல்‌ என்பது மனதில்‌ உண்டாகும்‌ மாற்றம்‌, இது நமது 
செயல்பாட்டில்‌ மாற்றத்தை உண்டாக்கும்‌. ஆனால்‌ நினைவில்‌ கொள்ளுங்கள்‌, மனதில்‌ 
மாற்றம்‌ வராமலேயே, செயல்பாட்டை மாற்ற முடியும்‌. மத்தேயு 21:28-31 நல்ல உதாரணமாய்‌ 
இருக்கிறது. எவனொருவனும்‌ இரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவம்‌, சுயம்‌, தேவன்‌ மற்றும்‌ 
இயேசு கிறிஸ்து போன்ற பல்வேறு காரியங்களில்‌ மன மாறுதலை அடைய வேண்டியது 
அவசியமாயிருக்கிறது. உண்மையாகவே மனந்திரும்புதல்‌ என்பது நமது சுயத்திற்கு எதிராக 
முடிவெடுப்பதும்‌, நம்மை நாமே தேவன்‌ பக்கமாக நிறுத்துவதுமே. 


மத்தேயு 21:28-31 ஆயினும்‌ உங்களுக்கு எப்படித்‌ தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு இரண்டு 
குமாரர்‌ இருந்தார்கள்‌; மூத்தவனிடத்தில்‌ அவன்‌ வந்து: மகனே நீ போய்‌ இன்றைக்கு என்‌ 
திராட்சத்தோட்டத்தில்‌ வேலைசெய்‌ என்றான்‌. 

29. அதற்கு அவன்‌: மாட்டேன்‌ என்றான்‌; ஆகிலும்‌, பின்பு அவன்‌ மனஸ்தாபப்பட்டூப்‌ போனான்‌. 


30. இளையவனிடத்திலும்‌ அவன்‌ வந்து, அப்படியே சொன்னான்‌; அதற்கு அவன்‌: போகிறேன்‌ 
ஜயா, என்று சொல்லியும்‌, போகவில்லை. 


31. இவ்விருவரில்‌ எவன்‌ தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன்‌ என்று கேட்டார்‌; அதற்கு 
அவர்கள்‌: மூத்தவன்தான்‌ என்றார்கள்‌. அப்பொழுது, இயேசு அவர்களை நோக்கி: 
ஆயக்காரரும்‌ வேசிகளும்‌ உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில்‌ 
பிரவேசிக்கிறார்கள்‌ என்று, மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 


5. மனந்திரும்புதல்‌ என்பது 8தவறுளடய செயல்‌ 


தேவன்‌ நம்மை நம்முடைய பாவ பாரங்கள்‌ நிமித்தம்‌ பாவிகள்‌ என்று தீர்த்து, நமக்கொரு 
இரட்சகர்‌ தேவை என்பதை உணரப்பண்ணுவதே மனந்திரும்புதல்‌. குற்றங்களின்‌ மூலம்‌ 
தேவன்‌ நமது நினைவுகளில்‌ கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்‌, மேலும்‌ நாம்‌ தீர்மானித்து 
தெரிவு செய்யவேண்டியது அவசியம்‌. நாம்‌ அவரைப்‌ பின்பற்றப்‌ போகிறோமா, அல்லது 
தொடர்ந்து நம்முடைய வழிகளிலேயே நாம்‌ செல்லப்போகிறோமா என்பதைத்‌ தீர்மானிக்க 
வேண்டும்‌. திசையை மாற்ற மனந்திரும்பி இரட்சிக்கும்படி அவரை நோக்கி கூப்பிட 
வேண்டியது அவசியம்‌. தேவனுடன்‌ உள்ள ஜக்கியத்தினைப்‌ பொறுத்து மனதிலே உண்டான 
மாற்றத்தின்‌ விளைவாக அந்தத்‌ தீர்மானம்‌ இருக்கும்‌. 

உண்மையான மனந்திரும்புதலின்‌ ஆதாரங்களாக நான்கு காரியங்கள்‌ இருக்கும்‌. அங்கே 
அறிவிலே மாற்றம்‌, உணர்விலே மாற்றம்‌, சித்தம்‌ கொள்ளுதலிலே மாற்றம்‌, செயலிலே 
மாற்றம்‌ உண்டாயிருக்கும்‌. ஒரு நபர்‌ ஜீவ வழியிலே நடக்க ஆரம்பித்து, திசை தெரியாமல்‌, 
வழியைக்காண எதிர்பார்த்துக்கொண்டிருக்கும்போது; திடீரென்று ஏதோ ஒன்று அவனுடைய 
கவனத்தை ஈர்க்கிறது. அவன்‌ தேவனுடைய வார்த்தையின்‌ சத்தத்தைக்‌ கேட்கிறான்‌, தான்‌ 
தவறான வழியிலே போகிறேன்‌ என்பதை உணர்ந்து நிற்கிறான்‌. அதே வழியில்‌ போவதா 
அல்லது நேர்‌ எதிராகத்‌ திரும்புவதா என்ற வாய்ப்பு அவனுடையதாக இருக்கிறது. 
மனந்திரும்புதல்‌ என்பது நேர்‌ எதிராகத்‌ திரும்பி மாற்று வழியிலே பயணிப்பது. தேவனுடைய 
வழியிலே போகத்‌ தீர்மானம்‌ எடூங்கள்‌. 


6. யூதாஸ்‌ உ௱ர்வமயான ம௱ந்திரும்புதவலை அனுபவிக்கவில்லை. 


கிரேக்க வினைச்‌ சொல்லில்‌ “ஈனா” என்ற வார்த்தையின்‌ அடிப்படை அர்த்தம்‌ (1௦ change 
one’s mind) ஒருவனுடைய மனதை மாற்றுவது. புதிய ஏற்பாட்டின்‌ மனம்‌ திரும்புதலின்‌ 
அடிப்படை முக்கியத்துவம்‌ என்பது ஒரு உணர்ச்சிப்‌ பெருக்கல்ல தீர்மானம்‌ எடுப்பது. 
உண்மையான மனம்‌ திரும்புதல்‌ என்பது தீர்க்கமான உள்‌ மனதின்‌ தீர்மானம்‌ - ஒரு மனதின்‌ 
மாற்றம்‌. 

இந்த முதல்‌ முக்கியமான செயல்பாடே திருமறையில்‌ மனந்திரும்புதல்‌ என்றழைக்கப்படுகிறது. 
தேவனுடன்‌ ஒப்புரவாக விரும்புகிற எந்த ஒரு பாவியும்‌ முதலில்‌ செய்ய வேண்டியது இதுவே. 
மனந்திரும்புதல்‌ என்பது ஒரு உள்மனதின்‌ மாற்றம்‌, வெளியரங்கமான திசை மாற்றம்‌ அல்லது 
முற்றிலுமாய்‌ திரும்புவது, முற்றிலுமாய்‌ புதிய வழியை நோக்கி முன்னேறுவது. 


மத்தேயு 27:3 அப்பொழுது, அவரைக்‌ காட்டிக்‌ கொடுத்த யூதாஸ்‌, அவர்‌ 
மரணாக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்பட்டதைக்‌ கண்டு, மனஸ்தாபப்பட்டு, அந்த முப்பது 
வெள்ளிக்காசைப்‌ பிரதான ஆசாரியரிடத்திற்கும்‌ மூப்பரிடத்திற்கும்‌ திரும்பக்‌ கொண்டுவந்து: 


4. குற்றமில்லாத இரத்தத்தை நான்‌ காட்டிக்கொடுத்ததினால்‌ பாவஞ்செய்தேன்‌ என்றான்‌. 
அதற்கு அவர்கள்‌: எங்களுக்கென்ன, அது உன்பாடு என்றார்கள்‌. 

5. அப்பொழுது, அவன்‌ அந்த வெள்ளிக்காசைத்‌ தேவாலயத்திலே எறிந்துவிட்டு, 
புறப்பட்டுப்போய்‌, நான்றுகொண்டூ செத்தான்‌. 

அப்போ 1:14. எல்லாருடைய இருதயங்களையும்‌ அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ்‌ என்பவன்‌ 


தனக்குரிய இடத்துக்குப்‌ போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும்‌ இந்த 
அப்போஸ்தலப்பட்டத்திலும்‌ பங்கு பெறுவதற்காக, 


இங்கே யூதாஸ்‌ மனம்‌ மாறியதாக (He repented Him self) ஆங்கிலத்தில்‌ நாம்‌ வாசிக்கிறோம்‌. 
ஆனால்‌ மூல வேதத்திலே இதை விளக்க (௱எ்கா௦எi॥) மனம்மாற்றம்‌ என்ற வார்த்தை 
பயன்படுத்தப்பட வில்லை. ‘metamelein,’ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 
வார்த்தையை மனமாற்றம்‌ என்று ஆங்கிலத்தில்‌ தவறாக மொழி பெயர்த்து விட்டார்கள்‌. இதன்‌ 
பொருள்‌ என்னவென்றால்‌, உணர்ச்சிப்‌ பெருக்கு, ஆழ்ந்த வருத்தம்‌, கடுந்துயரம்‌. அந்த நேரத்தில்‌ 
யூதாஸ்‌ கடூந்துயரத்தையும்‌ ஆழ்ந்த வருத்தத்தையும்‌ அடைந்தான்‌ என்பதில்‌ சந்தேகமேயில்லை. ஒரு 
போதும்‌ அவன்‌ உண்மையான வேதத்தின்படியான மனந்திரும்புதலை அனுபவிக்கவில்லை, அவன்‌ 
மனம்‌ மாறவுமில்லை அவன்‌ செயல்களையோ வழிகளையோ மாற்றவில்லை. 


7. ஏசா மனமாறுதலலக்‌ காணவில்லை 


உணர்ச்சிப்பெருக்கு மனமாற்றத்தைக்‌ கொண்டூவரப்போவதில்லை. ஆனால்‌ மனமாற்றம்‌ 
உணர்ச்சிப்பெருக்கின்‌ மூலம்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. 

எபிரெயர்‌ 12:16. ஒருவனும்‌ வேசிக்கள்ளனாகவும்‌, ஒருவேளைப்‌ போஜனத்துக்காகத்‌ தன்‌ 
சேஷ்டபுத்திரபாகத்தை விற்றுப்போட்ட ஏசாவைப்போலச்‌ சீர்கெட்டவனாகவும்‌ இராதபடிக்கும்‌ 
எச்சரிக்கையாயிருங்கள்‌. 


17. ஏனென்றால்‌, பிற்பாடு அவன்‌ அஆசீர்வாதத்தைச்‌ சுதந்தரித்துக்கொள்ளவிரும்பியும்‌ 
ஆகாதவனென்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள்‌; அவன்‌ கண்ணீர்விட்டு, கவலையோடே தேடியும்‌ 
மனம்‌ மாறுதலைக்‌ காணாமற்போனான்‌. 


பேதுரு மனமாற்றத்தைக்‌ கண்டான்‌ 

லூக்கா 22:60. அதற்குப்‌ பேதுரு: மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன்‌ என்றான்‌. அவன்‌ 
இப்படிச்‌ சொன்னவுடனே சேவல்‌ கூவிற்று. 

61. அப்பொழுது கர்த்தர்‌ திரும்பி, பேதுருவை நோக்கிப்பார்த்தார்‌. சேவல்‌ கூவுகிறதற்கு 
முன்னே நீ என்னை மூன்றுதரம்‌ மறுதலிப்பாய்‌ என்று கர்த்தர்‌ தன்னிடத்தில்‌ சொன்ன 
வசனத்தை உடனே பேதுரு நினைவுகூர்ந்து, 

62. வெளியே போய்‌, மனங்கசந்து அழுதான்‌. 


குறிப்பு :- ஏசா சத்தமிட்டூுக்கதறி வேதனையின்‌ கண்ணீரைச்‌ சிந்தினான்‌. இவைகள்‌ 
எல்லாவற்றிலும்‌ தன்‌ மனதை மாற்றிக்கொள்ள,  மனந்திரும்புதலுக்கான வழியைக்‌ 
காணவில்லை, மிகுந்த உணர்ச்சிப்பெருக்கு ஒரு மனந்திரும்புதலுக்கு தேவையான ஆதாரமல்ல. 
அவன்‌ தன்‌ மனதை மாற்ற வழி காணவில்லை. 

யூதாஸ்காரியோத்‌ கண்ணீர்‌ விட்டுக்‌ கதறினான்‌, ஆனால்‌ மனமாறுதலைக்‌ கண்டடையாமல்‌ 
தற்கொலை செய்துகொண்டான்‌. ஆனால்‌ பேதுரு மனங்கசந்து அழுதான்‌, பின்பு தன்‌ வழியே 
போகாமல்‌ கிறிஸ்துவைத்‌ தேடினான்‌. இதுதான்‌ மெய்யான மனந்திரும்புதல்‌. 


8. மனந்திரும்புதல்‌ என்பது வெறும்‌ உணர்ச்சியின்படியானதல்ல ஆவியிள்படியாளது. 


யோவே-2:13 நீங்கள்‌ உங்கள்‌ வஸ்திரங்களையல்ல, உங்கள்‌ இருதயங்களைக்‌ கிழித்து, 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ இடத்தில்‌ திரும்புங்கள்‌; அவர்‌ இரக்கமும்‌, மன உருக்கமும்‌, 
நீடிய சாந்தமும்‌, மிகுந்த கிருபையுமுள்ளவர்‌; அவர்‌ தீங்குக்கு 
மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார்‌. 

மனிதனின்‌ மனது தேவனைவிட்டு மிகவும்‌ தூரமாய்‌ போய்‌ விட்டது, எனவே மனந்திரும்புங்கள்‌ 
பரலோகராஜ்யம்‌ சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கத்‌ தொடங்கினார்‌. 

மத்தேயு 4:17. அதுமுதல்‌ இயேசு: மனந்திரும்புங்கள்‌, பரலோகராஜ்யம்‌ சமீபித்திருக்கிறது 
என்று பிரசங்கிக்கத்‌ தொடங்கினார்‌. 

மத்‌ 3:7. பரிசேயரிலும்‌ சதுசேயரிலும்‌ அநேகர்‌ தன்னிடத்தில்‌ ஞானஸ்நானம்‌ பெறும்படி 
வருகிறதை அவன்‌ கண்டு: விரியன்பாம்புக்‌ குட்டிகளே! வருங்கோபத்துக்குத்‌ தப்பித்துக்கொள்ள 
உங்களுக்கு வகைகாட்டினவன்‌ யார்‌? 

8. மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளைக்‌ கொடுங்கள்‌. 

9. ஆபிரகாம்‌ எங்களுக்குத்‌ தகப்பன்‌ என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள 
நினையாதிருங்கள்‌; தேவன்‌ இந்தக்‌ கல்லுகளினாலே ஆபிரகாமுக்குப்‌ பிள்ளைகளை 
உண்டுபண்ண வல்லவராயிருக்கிறார்‌ என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

10. இப்பொழுதே கோடரியானது மரங்களின்‌ வேர்‌ அருகே வைத்திருக்கிறது; ஆகையால்‌, 
நல்ல கனிகொடாதமரமெல்லாம்‌ வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்‌. 


குறிப்பு :- அநேகர்‌ பழைய காரியத்தில்‌ இருநது மனந்திரும்புகிறதில்லை ஆனால்‌ புதிய 
காரியத்தை விசுவாசிக்க ஆயத்தமாயிருக்கிறோம்‌ என்கிறார்கள்‌. மனந்திராம்புகலுக்கேற்ற 
கனியல்லாதவர்களை யோவான்‌, விரியன்‌ பாம்புக்‌ குட்டிகளே! வருங்கோபத்துக்குத்‌ 
தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகைகாட்டினவன்‌ யார்‌? என்று கழந்துகொள்ளுகறார்‌. 


9. மனந்திரும்புதல்‌ ஆவியானவரின்‌ பெலத்தினால்‌ நடைபெறுகிறது. 


லூக்கா 1:17. பிதாக்களுடைய இருதயங்களைப்‌ பிள்ளைகளிடத்திற்கும்‌, கீழ்ப்படியாதவர்களை 
நீதிமான்களுடைய ஞானத்திற்கும்‌ திருப்பி, உத்தமமான ஜனத்தைக்‌ கர்த்தருக்கு 
ஆயத்தப்படுத்தும்படியாக, அவன்‌ எலியாவின்‌ ஆவியும்‌ பலமும்‌ உடையவனாய்‌ அவருக்கு 
முன்னே நடப்பான்‌ என்றான்‌. 

10. யார்‌ மனந்திரும்ப வே௫ர்‌௫ம்‌? 

எல்லாரும்‌ மனந்திரும்ப வேண்டும்‌ 

ரேமர்‌ 3:23. எல்லாரும்‌ பாவஞ்செய்து, தேவமகிமையற்றவர்களாகி, 

மத்‌ 9:13. பலியையல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன்‌ என்பதின்‌ கருத்து இன்னதென்று 
போய்க்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌; நீதிமான்களையல்ல, பாவிகளையே மனந்திரும்புகிறதற்கு 
அழைக்க வந்தேன்‌ என்றார்‌. 

குறிப்பு :- பிசாசானவன்‌ நல்ல தகப்பனை விட்டுப்‌ பிரிந்து போகும்படி தூண்டுகிறான்‌. பரிசுத்த 
ஆவியானவரோ தபப்பனிடம்‌ போகும்படி தூண்டுகிறார்‌. மனந்திரும்புதல்‌ என்பது புத்தியில்‌ 
வருலின்ற மாற்றம்‌. 

11. மனந்திரும்புதல்‌ என்பது தகப்பனிடம்‌ வந்து சேர்வது. 

லூக்கா 15:17. அவனுக்குப்‌ புத்தி தெளிந்தபோது, அவன்‌: என்‌ தகப்பனுடைய கூலிக்காரர்‌ 
எத்தனையோ பேருக்குப்‌ பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால்‌ சாகிறேன்‌. 

18. நான்‌ எழுந்து, என்‌ தகப்பனிடத்திற்குப்‌ போய்‌: தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும்‌ 
உமக்கு முன்பாகவும்‌ பாவஞ்செய்தேன்‌. 

19. இனிமேல்‌ உம்முடைய குமாரன்‌ என்று சொல்லப்படூவதற்கு நான்‌ பாத்திரனல்ல, 
உம்முடைய கூலிக்காரரில்‌ ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும்‌ என்பேன்‌ என்று சொல்லி; 
20. எழுந்து புறப்பட்ட, தன்‌ தகப்பனிடத்தில்‌ வந்தான்‌. அவன்‌ தூரத்தில்‌ வரும்போதே, 


அவனுடைய தகப்பன்‌ அவனைக்‌ கண்டு, மனதுருகி, ஓடி அவன்‌ கழுத்தைக்‌ கட்டிக்கொண்டு, 
அவனை முத்தஞ்செய்தான்‌. 


12. உஏர்னமயான மனந்திரும்புதல்‌ நாள்‌ என்ன செய்யச்‌ சித்தமாயிருக்கிறீர்‌ என்ற கேள்வியைக்‌ கொளர்டுவரும்‌. 


அப்போஸ்‌ 9:6. அவன்‌ நடூங்கித்‌ திகைத்து: ஆண்டவரே நான்‌ என்னசெய்யச்‌ 
சித்தமாயிருக்கறீர்‌ என்றான்‌. அதற்குக்‌ கர்த்தர்‌: நீ எழுந்து, பட்டணத்துக்குள்ளே போ, நீ 
செய்யவேண்டியது அங்கே உனக்குச்‌ சொல்லப்படும்‌ என்றார்‌. 

லூக்கா 3:10. அப்பொழுது ஜனங்கள்‌ அவனை நோக்கி: அப்படியானால்‌ நாங்கள்‌ என்ன 
செய்யவேண்டும்‌ என்று கேட்டார்கள்‌. 

லூக்கா 3:12. ஆயக்காரரும்‌ ஞானஸ்நானம்‌ பெறவந்து, அவனை நோக்கி: போதகரே, 
நாங்கள்‌ என்னசெய்ய வேண்டும்‌ என்று கேட்டார்கள்‌. 

லூக்கா 3:14. போர்ச்சேவகரும்‌ அவனை நோக்கி: தரங்கள்‌ என்னசெய்யவேண்டும்‌ என்று 
கேட்டார்கள்‌. அதற்கு அவன்‌: நீங்கள்‌ ஒருவருக்கும்‌ இடுக்கண்செய்யாமலும்‌ பொய்யாய்க்‌ 
குற்றஞ்சாட்டாமலும்‌, உங்கள்‌ சம்பளமே போதுமென்றும்‌ இருங்கள்‌ என்றான்‌. 

அப்‌ 2:37. இதை அவர்கள்‌ கேட்டபொழுது, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, 
பேதுருவையும்‌ மற்ற அப்போஸ்தலரையும்‌ பார்த்து: சகோதரரே, நாங்கள்‌ 
எனனசெய்யவேண்டும்‌ என்றார்கள்‌. 

அப்‌ 16:30. அவர்களை வெளியே அழைத்து வந்து: ஆண்டவமாரே, இரட்சிக்கப்படுவதற்கு 
நூன்‌ என்ன செய்யவேண்டும்‌ என்றான்‌. 

குறிப்பு :- உண்மையான மனந்திரும்புதல்‌ தன்‌ சுய சித்தத்தைவிட்டு விலகி, நான்‌ என்ன 
செய்யச்‌ சித்தமாயிருக்கிறீர்‌ என்ற கேள்வியைக்‌ கொண்டுவரும்‌. 


13. பர£லாகப்‌ பிதூவின்‌ சித்தத்தை செய்வத ௨ சர்மையான மனந்திரும்புதல்‌. 


மத்‌ 7:21. பரலோகத்திலிருக்கிற என்‌ பிதாவின்‌ சித்தத்தின்படி செய்கிறவனே 
பரலோகராஜ்யத்தில்‌ பிரவேசிப்பானேயல்லாமல்‌, என்னை நோக்கி: கர்த்தாவே! கர்த்தாவே! 
என்று சொல்லுகிறவன்‌ அதில்‌ பிரவேசிப்பதில்லை. 


14. ஒருவன்‌ உ எர்மையாய்‌ மனந்திரும்பும்போது, அவள்‌ வாழ்க்னகயில்‌ மாந்திரும்புதலுக்கேற்ற களி காஊப்பநும்‌. 

மத்‌ 3:8. மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளைக்‌ கொடுங்கள்‌. 

9. ஆபிரகாம்‌ எங்களுக்குத்‌ தகப்பன்‌ என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள 
நினையாதிருங்கள்‌; தேவன்‌ இந்தக்‌ கல்லுகளினாலே அஆபிரகாமுக்குப்‌ பிள்ளைகளை 
உண்டுபண்ண வல்லவராயிருக்கிறார்‌ என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

10. இப்பொழுதே கோடரியானது மரங்களின்‌ வேர்‌ அருகே வைத்திருக்கிறது; ஆகையால்‌, 
நல்ல கனிகொடாதமரமெல்லாம்‌ வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்‌. 


15. கடிந்து கொள்ளுதல்‌ மனந்திரும்புதுலை உ௫ர்டாக்குகிறது 


மனந்திரும்பாமல்‌ கிறிஸ்துவைப்‌ பின்பற்றிய கொரிந்துப்பட்டணத்து மக்களை பவுல்‌ கடிந்து 
கொள்ளுகிறார்‌. அவரின்‌ கடிந்துகொள்ளுதல்‌ மிகப்பெரிய மனந்திரும்புதலைக்‌ கொடுத்தது. 


16. மனந்திரும்புகிற எந்த மறுஷறும்‌ உடனடியாக 8தவனுடைய ஜராஃ்சியத்தில்‌ பிர£வசிக்க முடியும்‌. 


லூக்கா 23: 42. இயேசுவை நோக்கி: ஆண்டவரே, நீர்‌ உம்முடைய ராஜ்யத்தில்‌ வரும்போது 
அடியேனை நினைத்தருளும்‌ என்றான்‌. 

43. இயேசு அவனை நோக்கி: இன்றைக்கு நீ என்னுடனேகூடப்‌ பரதீசிலிருப்பாய்‌ என்று 
மெய்யாகவே உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 


17. கடிந்துகொள்ளுதல்‌ பல்‌8வறு மாற்றங்களள ௨ எர்‌நபளர்ஹுகிறது. 


2கொரி 7:8. ஆதலால்‌ நான்‌ நிருபத்தினாலே உங்களைத்‌ துக்கப்படூத்தியிருந்தும்‌, அந்த 
நிருபம்‌ கொஞ்சப்பொழுதாகிலும்‌ உங்களைத்‌  துக்கப்படூத்தினதென்று கண்டு நான்‌ 
மனஸ்தாபப்பட்டிருந்தும்‌, இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை. 

9. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன்‌; நீங்கள்‌ துக்கப்பட்டதற்காக அல்ல, 
மனந்திரும்புகிறதற்கேதுவாகத்‌ துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன்‌; நீங்கள்‌ ஒன்றிலும்‌ 
எங்களால்‌ நஷ்டப்படாதபடிக்கு, தேவனுக்கேற்ற துக்கம்‌ அடைந்தீர்களே. 

10. தேவனுக்கேற்ற துக்கம்‌ பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல்‌ இரட்சிப்புக்கேதுவான 
மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது; லெளகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. 


11. பாருங்கள்‌, நீங்கள்‌ தேவனுக்கேற்ற துக்கமடைந்ததுண்டே; அது உங்களிடத்தில்‌ எவ்வளவு 
ஜாக்கிரதையையும்‌, குற்றந்தீர எவ்வளவு நியாயஞ்சொல்லுதலையும்‌, எவ்வளவு வெறுப்பையும்‌, 
எவ்வளவு பயத்தையும்‌, எவ்வளவு ஆவலையும்‌, எவ்வளவு பக்திவைராக்கியத்தையும்‌, 
எவ்வளவு கண்டிப்பையும்‌ உண்டாக்கிற்று. இந்தக்‌ காரியத்திலே நீங்கள்‌ எல்லாவிதத்திலும்‌ 
உங்களைச்‌ சுத்தவான்‌௧ளென்று விளங்கப்பண்ணினீர்கள்‌. 

எவ்வளவு ஜாக்கிரதையையும்‌, எவ்வளவு குற்றந்தீர நியாயஞ்சொல்லுதலையும்‌, பாவத்தின்‌ 
மேல்‌ எவ்வளவு வெறுப்பையும்‌, எவ்வளவு தேவ பயத்தையும்‌, எவ்வளவு தெய்வீகமான 
ஆவலையும்‌, எவ்வளவு பக்திவைராக்கியத்தையும்‌, எவ்வளவு கண்டிப்பையும்‌ உண்டாக்கிற்று. 


குறிப்பு :- பாவியான மணுஷனுக்கு, தான்‌ கழந்துகொள்ளப்படுகின்ற வேளையில்‌ 
உண்டாகின்ற தெய்வீகமான துக்கம்‌; மனந்திரும்புதலைக்‌ கொடுக்கிறது. எனவே அப்படிப்பட்ட 
துக்கத்தைக்‌ குறித்து பவுல்‌ சந்தோஷப்படுகிறேன்‌ என்கறார்‌. இப்பொழுது 
சந்தோஷப்படுகிறேன்‌; நங்கள்‌ துக்கப்பட்டதற்காக அலல, மனந்திரும்புகறதற்கேதுவாகத்‌ 
துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன்‌. இயேசு சுமந்துதீர்க்த லெளககமான துக்கத்தை 
நாம்‌ சுமக்க வேண்டிய அவசியமில்லை. 


